© [Regd. No. TN/CCN/467/2012-14. 


GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2023 [Price: Rs. 4.80 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


No. 47] CHENNAI, WEDNESDAY, NOVEMBER 29, 2023 
Karthigai 13, Sobakiruthu, Thiruvalluvar Aandu—2054 


Part ll—Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 
Pages. Pages. 
BACKWARDCLASSES, MOSTBACKWARD ENVIRONMENT, CLIMATE CHANGE AND 
CLASSES AND MINORITIES WELFARE FOREST DEPARTMENT. 
DEPARTMENT 
Tamil Nadu Forest Act.—Declaration of 
Kazis Act.—Appointment of certain person as Vellimadurai Additional இடிய Forest 
Kazi for Kancheepuram District __.. 704 Block in Harur Taluk in Dharmapuri District 


as Reserved Forests ன்‌ ன்‌ a 706-709 


COMMERCIAL TAXES AND 


REGISTRATION DEPARTMENT HRA SAND MINOE-EORTS 


DEPARTMENT 
Indian Stamp Act.—Provisions for the Acquisition of Lands 
Consolidation of Duty Chargeable in . . Se : 
respect of issue of Insurance polices by தொழிலாளர்‌ நலன மறறும்‌ திறன்‌ 
Life Insurance Corporation of India, New மேம்பாட்டுத்‌ துறை 
Business Department, Bivisionsl Office, Industrial Tribunal for Adjudication .. 
Coimbaor for certain period etc. 704-706 
Labour Courts for Adjudication... 3 711- 


D.T.P.—ll-2 (47)—1 [703] 


709 


710 
714 


704 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


BACKWARD CLASSES, MOST BACKWARD 
CLASSES AND MINORITIES WELFARE 
DEPARTMENT 


Appointment of certain person 96 Kazi _ for 
Kancheepuram District under the Kazis Act. 


[G.O. (D). No. 89, Backward Classes, Most Backward Classes 
and Minorities Welfare (S1), 4th November 2023, 
ஐப்பசி 18, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,] 


No. 1I(2)/BCMBCMW/991/2023.—In exercise of the 
powers conferred by Section 2 of the Kazis Act, 1880 
(Central Act XII of 1880), the Governor of Tamil Nadu 
hereby appoints Thiru. M.Syed Masood, S/o. Mohamed 
Oliullah, No.14/29, Madam Street, Kancheepuram as the 
"Kazi" for Kancheepuram District except Olimohamed 
Pettai and Maligai Street in Kancheepuram District. He 
shall hold the office of the District Kazi for a period of 
three years from the date of issue of this order. 


REETA HARISH THAKKAR, 
Secretary to Government. 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 
DEPARTMENT 


Notifications under the Indian Stamp Act. 


Provisions for the Consolidation of Duty Chargeable 
in respect of issue of Insurance polices by Life 
Insurance Corporation of India, New Business 
Department, Divisional Office, Coimbatore for 
certain period under the Act. 


[G.O. (Rt). No. 403, Commercial Taxes and Registration (J1), 
16th October 2023, புரட்டாசி 29, சோபகிருது, திருவள்ளுவர்‌ 
ஆண்டு-2054,] 


No. Il(2)/CTR/992/2023.— In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of section 
9 of the Indian Stamp Act, 1899 (Central Act II of 
1899), the Governor of Tamil Nadu hereby provides 
for the payment of the consolidated stamp duty of 
Rs.50,00,000/- (Rupees Fifty Lakh Only) chargeable under 
the said Act in respect of issue of insurance policies by 
the Life Insurance Corporation of India, New Business 
Department, Divisional Office, Coimbatore for the period 
from 01.10.2023 to 31.12.2023. 


NB Department, Divisional Office 
Tirunelveli 
[G.O. (Rt). No. 404, Commercial Taxes and Registration 
(J1), 16th October 2023, புரட்டாசி 29, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,] 


No. Il(2)/CTR/993/2023.— In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 9 


of the Indian Stamp Act, 1899 (Central Act Il of 1899), 
the Governor of Tamil Nadu hereby provides for the 
payment of the consolidated stamp duty of Rs.50,00,000/- 
(Rupees Fifty Lakh Only) chargeable under the said Act in 
respect of issue of insurance policies by the Life Insurance 
Corporation of India, NB Department, Divisional Office, 
Tirunelveli for the period from 01.07.2023 to 31.12.2023 


P & GS Department, Divisional Office, Salem 
Amendment to Notification 


[G.O. (Rt). No. 419, Commercial Taxes and Registration 
(J1), 20th October 2023, ஐப்பசி 3, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,] 


No. II(2)/CTR/994/2023.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 9 
of the Indian Stamp Act, 1899 (Central Act Il of 1899), 
the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Notification No.II(2)/CTR/189/2023 
published in page 163 in Part II—Section 2 of the 
Tamil Nadu Government Gazette No.9, dated 01.03.2023:- 


AMENDMENT 


(a) For the expression "Rs.1,15,00,000/- (Rupees One 
Crore and Fifteen Lakh Only)" appearing in the said 
notification, the expression "Rs.1,40,00,000/- (Rupees 
One Crore and Forty Lakh Only)" shall be substituted; 


(b) For the expression “31st March 2025" appearing 
in the said notification, the expression "31st March 2026" 
shall be substituted. 


Divisional Office, Thanjavur and the Branches 


[G.O. (Rt). No. 447, Commercial Taxes and Registration 
(J1), 2nd November 2023, ஐப்பசி 16, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,] 


No. 1I(2)/CTR/995/2023.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 9 
of the Indian Stamp Act, 1899 (Central Act Il of 1899), 
the Governor of Tamil Nadu hereby provides for the 
payment of consolidated stamp duty of Rs.65,00,000/- 
(Rupees Sixty Five Lakh only) chargeable under the 
said Act in respect of issue of insurance policies by 
the Life Insurance Corporation of India, Divisional 
Office, Thanjavur and the branches namely Mannargudi, 
Trichy area, Pattukkottai, Thanjavur, Kumbakonam area, 
Nagapattinam, Mayiladuthurai, Karur area, Pudukkottai, 
Ariyalur, Kulithalai, Thuraiyur, Tiruvarur, Aranthangi, 
Srirangam, ‘Tiruthuraipoondi, Perambalur, Keeranur, 
Tiruverumbur, Sirkazhi branches under Thanjavur Division 
for the period from 01.10.2023 to 31.12.2023. 


Nov. 29, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


705 


Divisional Office-l, Anna Salai, Chennai 


[G.O. (Rt). No. 448, Commercial Taxes and Registration (J1), 
2nd November 2023, ஐப்பசி 16, சோபகிருது, திருவள்ளுவர்‌ 
9, 600(5)-2054.] 


No. II(2)/CTR/996/2023.— In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 9 
of the Indian Stamp Act, 1899 (Central Act Il of 1899), 
the Governor of Tamil Nadu hereby provides for the 
consolidation of duty of Rs.50,00,000/- (Rupees Fifty Lakh 
only) chargeable under the said Act in respect of issue 
of insurance policies by the Life Insurance Corporation 
of India, Divisional Office-], Anna Salai, Chennai for the 
period from 01.10.2023 to 31.12.2023. 


National Insurance Corporation of India 
Regional Office, Chennai 


[G.O. (Rt). No. 418, Commercial Taxes and Registration (1), 
20th October 2023, ஐப்பசி 3, சோபகிருது, திருவள்ளுவர்‌ 
ஆண்டு-2054,] 


No. II(2)/CTR/997/2023.— In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 9 
of the Indian Stamp Act, 1899 (Central Act Il of 1899), 
the Governor of Tamil Nadu hereby provides for the 
payment of the consolidated stamp duty of Rs.10,00,000/- 
(Rupees Ten Lakh Only) chargeable under the said Act 
in respect of issue of insurance policies by the National 
Insurance Company Limited, Regional Office, Chennai 
for the Period from 01-04-2023 to 31-03-2024. 


New India Assurance Company Limited 
Pattulos Road, Chennai - 2. 
Amendment to Notification 


[G.O. (Rt). No. 417, Commercial Taxes and Registration (J1), 
20th October 2023, ஐப்பசி 3, சோபகிருது, திருவள்ளுவர்‌ 
ஆ௭ண்டு-2024,] 


No. 1l(2)/CTR/998/2023.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 9 
of the Indian Stamp Act, 1899 (Central Act Il of 1899), 
the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Notification No.II(2)/CTR/939/2022 
published in page 1071 of Part Il—Section 2 of the 
Tamil Nadu Government Gazette No.49,dated 07.12.2022:- 


AMENDMENT 


For the expression "30.09.2023" appearing in the 
said notification, the expression "31.01.2024" shall be 
substituted. 


Rani Seethai Hall, Chennai-6 


[G.O. (Rt). No. 449, Commercial Taxes and Registration (J1), 
2nd November 2023, ஐப்பசி 16, சோபகிருது, திருவள்ளுவர்‌ 
ஆண்டு-.2024,] 


No. II(2)/CTR/999/2023.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 
9 of the Indian Stamp Act, 1899 (Central Act ॥ of 
1899), the Governor of Tamil Nadu hereby provides 
for the consolidation of duty Rs.31,975/- (Rupees 
Thirty One Thousand Nine Hundred and Seventy 
Five Only) chargeable under the said Act in respect 
of issue of insurance policies of Marine Hull policy 
to M/s.NIOT for TDV Sagar Manjusha under policy 
Nos.71030022230100000002 by the New India Assurance 
Company Limited, Rani Seethai Hall, Chennai-6 for the 
period from 24-05-2023 to 23-05-2024. 


T. Nagar, Chennai. 


Amendment to Notification 


[G.O. (Rt). No. 450, Commercial Taxes and Registration (J1), 
2nd November 2023, ஐப்பசி 16, சோபகிருது, திருவள்ளுவர்‌ 
ஆண்டு-2054.] 


No. II(2)/CTR/1000/2023.— In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of section 9 
of the Indian Stamp Act, 1899 (Central Act Il of 1899), 
the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Notification No.II(2)/CTR/938/2022 
published in page 1071 of Part Il-—Section 2 of the 
Tamil Nadu Government Gazette No.49, dated 
07.12.2022:- 


AMENDMENT. 


For the expression "30.09.2023" appearing in the 
said notification, the expression "31.03.2024" shall be 
substituted. 


State Health and Allied Insurance 
Company Limited 


T. Nagar, Chennai. 


[G.O. (Rt). No. 451, Commercial Taxes and Registration (J1), 
2nd November 2023, ஐப்பசி 16, சோபகிருது, திருவள்ளுவர்‌ 
ஆண்டு-2054.] 


No. II(2)/CTR/1001/2023.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 9 
of the Indian Stamp Act, 1899 (Central Act Il of 1899), 
the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Notification No.II(2)/CTR/663/2023 
published in page 507 of Part Il—Section 2 of the 


Tamil Nadu Government Gazette No.29,dated 19.07.2022:- 


AMENDMENT 


(a) For the expression "30th June 2023" appearing in 
the said notification, the expression "31st August 
2023" shall be substituted. 


(b) For the expression "Rs. 2,73,22,603/- (Rupees 
Two Crore Seventy Three Lakh Twenty Two 
Thousand Six Hundred and Three Only)" 
appearing in the said notification, the expression 


706 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


"Rs. 3,03, 22, 603/- (Rupees Three Core Three 
Lakh Twenty Two Thousand Six Hundred and 
Three Only)" shall be substituted. 


S. SYED KHASEEM, 
Deputy Secretary to Government. 


ENVIRONMENT, CLIMATE CHANGE AND FORESTS 
DEPARTMENT 


Notifications under the Tamil Nadu Forest Act 


Declaration of Vellimadurai Additional Bit-1,lI,III Forest 
Block in Harur Taluk in Dharmapuri District as 
Reserved Forests under the Act. 


[G.O. Ms. No. 160, Environment, Climate Change and 
Forests (FR.13), 7th November 2023, ஐப்பசி 21, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2024.] 


No. II(2)/ECCF/1002/2023.—In exercise of the powers 
conferred by Section 4 of the Tamil Nadu Forest Act, 1882 
(Tamil Nadu Act V of 1882), the Governor of Tamil Nadu 
hereby declares that it is proposed to constitute the land 
within the boundaries specified in the Schedule below 
as reserved forest and appoints the Special Tahsildar 
(Forest Settlement), Krishnagiri ex-officio, to be the Forest 
Settlement Officer to exercise the powers under clause 
(c) of the said section in respect of that land. 


THE SCHEDULE. 


1.|Name of the |: |Dharmapuri 
District 

2.|Name of the |: |Harur 
Taluk 


3.|Number and |}: (100, Vellimadurai Village 


4.|Name of the |: |Vellimadurai Additional Bit-l, II, III 
Forest Block} |Forest Block 


Bit-l-Survey No. 62 - 14.99.5 Hectare 
Bit-Il-Survey No. 71/2-11.00.0 Hectare 
Bit-Ill-Survey No. 72/2-10.00.0 Hectare 


Number of 
the Forest 
Block 


35.99.5 Hectare 


6. Extent of the Forest Block:35.99.5 Hectare 


BOUNDARIES. 
Bit-I (Survey No. 62) 


Total 


North.- The boundary starts from the tri-Junction point of 
Survey Numbers 1, 62 of No. 100, Vellimadurai Village and 
Thombakkal Extension reserved forest and the boundary 
generally runs towards Southeast along the South Western 
boundary of Survey No. 1 of No. 100, Vellimadurai Village 
and reaches the junction point of Survey Numbers 1, 2, 62 
and 56 of No. 100, Vellimadurai Village. 


East.- Thence, the boundary generally runs towards south 
along the western boundary of Survey Numbers 56,57, 
59, 60, 61, 63 and 64 of No. 100, Vellimadurai Village 
and reaches the trijunction point of Survey Numbers 
64, 62 of No. 100, Vellimadurai Village and 
Thombakkal Reserved Forest. 


South.- Thence, the boundary generally runs towards west 
along the northern boundary of Thombakkal Reserved 
Forest and reaches the trijuction point of Survey No. 62 
of No. 100, Vellimadurai Village, Thombakkal Reserved 
Forest and Thombakkal Extension Reserved Forest. 


West.- Thence, the boundary generally runs towards North 
along the Eastern boundary of Thombakkal Extension 
Reserved Forest and reaches the starting point. 


Bit-ll (Survey No. 71/2) 


North.- The boundary starts from the tri-Junction point of 
Survey Numbers 70, 71/1 and 71/2 of No. 100, Vellimadurai 
Village and it generally runs towards Northeast and 
Southeast along the Southern Boundary of Survey 
No. 71/1 of No. 100, Vellimadurai Village and reaches the 
tri junction point of Survey Numbers 48, 71/1 and 71/2 of 
No. 100, Vellimadurai Village. 


East.- Thence, the boundary generally runs towards south 
along the western boundary of Survey No. 48 of No. 100, 
Vellimadurai Village and reaches the trijunction point of 
Survey Numbers 48, 47 and 72/2 of No. 100, Vellimadurai 
Village. 


South.- Thence, the boundary generally runs towards South 
West along the North Western boundary of Survey Numbers 
47 and 46 of No. 100, Vellimadurai Village and reaches the 
tri junction point of Survey Numbers 46, 72 and 71/2 of 
No. 100, Vellimadurai Village. 


West.- Thence, the boundary generally runs towards 
Northwest along the North Eastern boundary of Survey 
Number 72 and 70 of No. 100, Vellimadurai Village and 
reaches the starting point. 


Bit-Ill (Survey No. 72/2) 


North.- The boundary starts from the Junction point of 
Survey Numbers 72/2 (at North West corner) and 72/1 of 
No. 100, Vellimadurai Village and the boundary generally 
runs towards East along the Southern boundary of Survey 
No. 72/1 of No. 100, Vellimadurai Village and reaches the 
tri junction point of Survey Numbers 72/1, 72/2 of No. 100, 
Vellimadurai Village and Thombakkal Reserved Forest 


East and South.- Thence, the boundary generally runs 
towards southwest and Northwest along the Northwestern, 
Southern and Northeastern boundary of Thombakkal 
Reserved Forest and reaches the trijunction point of Survey 
Numbers 72/1, 72/2 of No. 100, Vellimadurai Village and 
Thombakkal Reserved Forest 


West.- Thence, the boundary generally runs towards 
North along the Eastern boundary of Survey No. 72/1 of 
No. 100, Vellimadurai Village and reaches the starting point. 


Nov. 29, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


707 


NOTIFICATION-II 


[G.O. Ms. No. 160, Environment, Climate Change and 
Forests (FR.13), 7th November 2023, ஐப்பசி 21, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு--2024.] 


No. II(2)/ECCF/1003/2023.—In exercise of the powers 
conferred by the last paragraph of Section 4 of the 
Tamil Nadu Forest Act, 1882 (Tamil Nadu Act V of 
1882), the Governor of Tamil Nadu hereby appoints the 
District Forest Officer, Dharmapuri, ex-Officio, to attend 
on behalf of the Government at the enquiry prescribed 
under Chapter-ll of the said Act, in respect of the land of 


Vellimadurai Additional Bit |, Il, Ill Forest Block proposed 
to be constituted as reserved forest. 
NOTIFICATION-III 


[G.O. Ms. No. 160, Environment, Climate Change and 
Forests (FR.13), 7th November 2023, ஐப்பசி 21, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு--2024.] 


No. II(2)/ECCF/1004/2023.—In exercise of the powers 
conferred by the Section 14 of the Tamil Nadu Forest 
Act, 1882 (Tamil Nadu Act V of 1882), the Governor of 
Tamil Nadu hereby appoints the Personal Assistant 
(General) to the Collector of Dharmapuri District, 
Dharmapuri ex-Officio, to hear appeals, if any, against 
the orders passed under Sections 11, 12 and 13 of the 
said Act, in respect of the land of Vellimadurai Additional 
Bit |, Il, ॥ Forest Block proposed to be constituted as 
reserved forest. 


Sathampadi Forest Block-l in Natham Taluk in Dindigul 
District. 


[G.O. Ms. No. 161, Environment, Climate Change and 
Forests (FR.13), 7th November 2023, ஐப்பசி 21, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு--2024.] 


No. II(2)/ECCF/1005/2023.—In exercise of the powers 
conferred by Section 4 of the Tamil Nadu Forest Act, 
1882 (Tamil Nadu Act V of 1882), the Governor of 
Tamil Nadu hereby declares that it is proposed to 
constitute the land within the boundaries specified in 
the Schedule below as reserved forest and appoints the 
Special Tahsildar (Forest Settlement), Dindigul, ex-officio, 
to be the Forest Settlement Officer to exercise the 
powers under clause (c) of the said section in respect 
of that land. 


THE SCHEDULE. 


Name of the District Dindigul 
Name of the Taluk 
Number and Name of the Village |21, Sathampadi 


Name of the Forest Block Sathampadi Forest 
Block-| 


Survey Number of the Forest Block [178/1 
Area of the Forest Block 36.45.5 Hectare 


BOUNDARIES. 


North.- Generally the northern boundary starts from the tri- 
Junction point of Survey Numbers 213, 178/1 and 182 of 
No. 21 Sathampadi Village, runs towards East side along 
the Southern boundary of Survey Numbers 213, 214 and 
215 of No. 21, Sathampadi Village and till it reaches the 
tri-junction point of Survey Numbers 215, 174 and 178/1 of 
No. 21, Sathampadi Village. 


East.- Thence, the eastern boundary runs _ towards 
southern side along the western boundary of Survey 
Numbers 174, 175, 176, 177 Southern boundary of 173 
western boundary of 151 of No. 21 Sathampadi Village 
and No. 24 Reddiapatti Village and till it reaches the 
tri-junction point of Survey Numbers 178/1 and 178/6 of 
No. 21 Sathampadi Village and No. 24 Reddiapatti Village. 


South.- Thence, the Southern boundary runs towards 
western side along the northern boundary of Survey 
Numbers 178/6, 178/5 and 180 of No. 21, Sathampadi 
Village and till it reaches the tri-junction point of Survey 
Numbers 178/1, 180 and 182 of No. 21 Sathampadi Village. 


West.- Thence, the western boundary runs towards 
Northern side along the Eastern boundary of Survey 
Numbers 178/4, 178/3 and 182 of No. 21, Sathampadi 
Village and till it reaches the starting point. 


Enclosure.- Patta land in Survey Number 178/2 is situated 
in the northwest corner of the proposed Forest Block to an 
extent of 0.25.0 Hectare. 


NOTIFICATION-II 


[G.O. Ms. No. 161, Environment, Climate Change and Forests 
(FR.13), 7th November 2023, ஐப்பசி 21, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,] 

No. II(2)/ECCF/1006/2023.—In exercise of the powers 
conferred by the last Paragraph of Section 4 of the 
Tamil Nadu Forest Act, 1882 (Tamil Nadu Act V of 
1882), the Governor of Tamil Nadu hereby appoints 
the District Forest Officer, Dindigul Division, Dindigul, 
ex-Officio, to attend on behalf of the Government at 
the enquiry prescribed under Chapter-ll of the said Act, 
in respect of the land of Sathampadi Forest 30041 
proposed to be constituted as reserved forest. 


NOTIFICATION-III 


[G.O. Ms. No. 161, Environment, Climate Change and Forests 
(FR.13), 7th November 2023, ஐப்பசி 21, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,] 

No. II(2)/ECCF/1007/2023.—In exercise of the powers 
conferred by the Section 14 of the Tamil Nadu Forest 
Act, 1882 (Tamil Nadu Act V of 1882), the Governor 
of Tamil Nadu hereby appoints the Personal Assistant 
(General) to the Collector of Dindigul District, Dindigul 
ex-Officio, to hear the appeals, if any, against the orders 
passed under Sections 11, 12 and 13 of the said Acct, 
in respect of the land of Sathampadi Forest 310041 
proposed to be constituted as reserved forest. 


SUPRIYA SAHU, 
Additional Chief Secretary to Government. 


708 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part II—Sec. 2 


Menasi Additional Forest Block in Papireddipatti Taluk 
in Dharmapuri District. 


[G.O. Ms. No. 162, Environment, Climate Change 
and Forests (FR.13), 7th November 2023, ஐப்பசி 21, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2024.] 


No. II(2)/ECCF/1008/2023.—In exercise of the powers 
conferred by Section 4 of the Tamil Nadu Forest Act, 
1882 (Tamil Nadu Act V of 1882), the Governor of 
Tamil Nadu hereby declares that it is proposed to 
consitute the land within the boundaries specified in 
the Schedule below as reserved forest and appoints 
the Special Tahsildar (Forest Settlement), Krishnagiri 
ex-officio, to be the Forest Settlement Officer to exercise 
the powers under clause (c) of the said section in respect 
of that land. 


THE SCHEDULE. 


Name of the Dharmapuri 
District 


Name of the Taluk | Pappireddipatti 

Number and Name 29, Menasi 

of the Village 

Name of the Forest Menasi Additional Forest Block 
Block 


Survey Number of 


118/1 and 118/3 
the Forest Block 
Extent of the is No. 118/1-16.17.0 Hectare 


Forest Block Survey No. 118/3-05.78.5 Hectare 


21.95.5 Hectare 


BOUNDARIES. 


North.- The boundary starts from the tri-Junction point of 
Kavaramalai Reserved Forest Boundary No. 87, Gundal 
Maduvu Gurubarahalli Village boundary and Survey 
No. 118/1 of No. 29, Menasi Village and generally runs 
towards Southeast and Northeast along the common 
Village boundary of No. 87, Gundal Maduvu Gurubarahalli 
Village and No. 29, Menasi Village (at Survey No. 118/1 and 
118/3) and reaches the tri junction point of Survey Numbers 
118/3 and 118/4 of No. 29, Menasi Village and No. 87, 
Gundal Maduvu Gurubarahalli Village boundary. 


East.- Thence, the boundary generally runs towards 
south along the western boundary of Survey Number 118/4 
of No. 29 , Menasi Village and reaches the tri-junction 
point of Survey Numbers 118/3, 118/4 and 16 of No. 29, 
Menasi Village. 


South.- Thence, the boundary runs towards Northwest 
along the Northern boundaries of Survey Numbers 
16 and 15 of No. 29, Menasi Village and reaches the 
tri-juction point of Survey Numbers 15 and 118/1 of 
No. 29, Menasi Village and Kavaramalai Reserved Forest. 


West.- Thence, the boundary generally runs towards North 
along the Eastern boundary of Kavaramalai Reserved 
Forest and reaches the starting point. 


NOTIFICATION-II 


[G.O. Ms. No. 162, Environment, Climate Change 
and Forests (FR.13), 7th November 2023, ஐப்பசி 21, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024.] 


No. Il(2)/ECCF/1009/2023.—In exercise of the powers 
conferred by the last paragraph of Section 4 of the 
Tamil Nadu Forest Act, 1882 (Tamil Nadu Act V of 
1882), the Governor of Tamil Nadu hereby appoints the 
District Forest Officer, Dharmapuri, ex-Officio, to attend 
on behalf of the Government at the enquiry prescribed 
under Chapter-Il of the said Act, in respect of the land of 
Menasi Additional Forest Block proposed to be constituted 
as reserved forest. 


NOTIFICATION-III 


[G.O. Ms. No. 162, Environment, Climate Change 
and Forests (FR.13), 7th November 2023, ஐப்பசி 21, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024.] 


No. II(2)/ECCF/1010/2023.—In exercise of the powers 
conferred by the Section 14 of the Tamil Nadu Forest 
Act, 1882 (Tamil Nadu Act V of 1882), the Governor of 
Tamil Nadu hereby appoints the Personal Assistant 
(General) to the Collector of Dharmapuri District, 
Dharmapuri ex-Officio, to hear appeals, if any, against 
the orders passed under Sections 11, 12 and 13 of the 
said Act, in respect of the land of Menasi Additional Forest 
Block, proposed to be constituted as reserved forest. 


Andipatty Forest Block-VI_ in Palani Taluk in 
Dindigul District 


[G.O. Ms. No. 163, Environment, Climate Change 
and Forests (FR.13), 7th November 2023, ஐப்பசி 21, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024.] 


No. 1I(2)/ECCF/1011/2023.—In exercise of the powers 
conferred by Section 4 of the Tamil Nadu Forest Act, 
1882 (Tamil Nadu Act V of 1882), the Governor of 
Tamil Nadu hereby declares that it is proposed to 
constitute the land within the boundaries specified in 
the Schedule below as reserved forest and appoints the 
Special Tahsildar (Forest Settlement), Dindigul, ex-officio, 
to be the Forest Settlement Officer to exercise the 
powers under clause (c) of the said section in respect 
of that land. 


THE SCHEDULE. 


Name of the District Dindigul 


Number and Name of the Village 160, Andipatty 


Name of the Forest Block Andipatty Forest 
Block-VI 


Survey Number of the Forest Block 
Extent of the Forest Block 4.60.5 Hectare 


Nov. 29, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


709 


BOUNDARIES. 


North.- The boundary starts from the tri-Junction point of 
Survey Numbers 641, 642 and 629 of No. 60, Andipatty 
Village, and generally runs towards East along the Southern 
boundary of Survey Number 629, of No. 60, Andipatty 
Village till it reaches the junction point of Survey Numbers 
629, and 641 of No. 60, Andipatty Village. 


East.- Thence, the boundary generally runs towards 
south along the western boundary of Survey Number 
629 of No. 60, Andipatty Village till it reaches 
the tri-junction point of Survey Numbers629, 640 and 641 of 
No. 60, Andipatty Village. 


South.- Thence, the boundary’ generally runs 
towards west, along the northern boundary of Survey 
Number 640 of No. 60, Andipatty Village till it reaches 
the tri-junction point of Survey Numbers 640, 642 and 641 
of No. 60, Andipatty Village. 


West.- Thence, the boundary generally runs towards North 
along the Eastern boundary of Survey Number 642 of 
No. 60, Andipatty Village and reaches the starting point. 


NOTIFICATION-II 


[G.O. Ms. No. 163, Environment, Climate Change 
and Forests (FR.13), 7th November 2023, ஐப்பசி 21, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024.] 


No. Il(2)/ECCF/1012/2023.—In exercise of the powers 
conferred by the last paragraph of Section 4 of the 
Tamil Nadu Forest Act, 1882 (Tamil Nadu Act V of 1882), 
the Governor of Tamil Nadu hereby appoints the Deputy 
Director, Anamalai Tiger Reserve, Udumalpet, ex-officio, 
to attend on behalf of the Government at the inquiry 
prescribed under Chapter-ll of the said Act, in respect 
of the land of Andipatty Forest Block-VI proposed to be 
constituted as reserved forest. 


NOTIFICATION-III 


[G.O. Ms. No. 163, Environment, Climate Change 
and Forests (FR.13), 7th November 2023, ஐப்பசி 21, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2024.] 

No. II(2)/ECCF/1013/2023.—In exercise of the powers 
conferred by the Section 14 of the Tamil Nadu Forest 
Act, 1882 (Tamil Nadu Act V of 1882), the Governor 
of Tamil Nadu hereby appoints the Personal Assistant 
(General) to the Collector of Dindigul District, Dindigul, 
ex-Officio, to hear appeals, if any, against the orders 
passed under Sections 11, 12 and 13 of the said Act, in 
respect of the land of Andipatty Forest Block-VI, proposed 
to be constituted as reserved forest. 


SUPRIYA SAHU, 
Additional Chief Secretary to Government. 


HIGHWAYS AND MINOR PORTS DEPARTMENT 
Acquisition of Lands 


Withdrawal Notification Under Section 16(1) of The 
Tamil Nadu Highways Act-2001 


[G.O. Ms. No. 142, Highways and Minor Ports (EAP-I(1), 
14th November 2023, ஐப்சி 28, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,] 

No. 11(2)/HWMP/1014/2023.—Under Section 16 (1) 


of the Tamil Nadu Highways Act, 2001 the 
Government of Tamil Nadu hereby withdraw from 
Aquisition of Land specified in the schedule 
below in respect of the notification under Section 


(1) of Section 15 of the said Act approved in 
Commissioner of Land Administration, | Chennai 
Letter No. CKICP/CLA/15(1)-SH 40 (Part-l)/75/2020, 
dated 25-11-2020 and published in the Tamil Nadu 
Government Gazette (Extraordinary) No. 495, dated 


28-11-2020 in Part Vl-Section 1 from Page No. 1 to 7 
needed for a Public Purpose, for the widening and 
strengthening of SH 40 Tiruchendur-Ambasamudram 
Via Palayamkottai Road at Angamangalam Village 
by the Government of Tamil Nadu. 


SCHEDULE 


Thoothukkudi District, Eral Taluk, Angamangalam Village. 


sub-division 
Survey No. After 
sub-division 
Classification 
Extent in Hec. 


g 
2 
ட 
a 
fe) 
2 
> 
> 
NY 
5 
D 


Withdrawal Extent Sq.m. 


247 


ன ae ஜி 


254/6 


well Tree etc., 
Owner(s)/interested 


Withdrawal immovable 
Asset such as structure 


254/4A | 254/6 |GI Sheet Shops 5, |Jumma 
Tiled Shops 2, Pallivasal 
Meter Box 5. 


withdrawal Extent : 46 Sq.m. 


A. KARTHIK, 
Principal Secretary to Government (FAC.) 


710 TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை 
Disputes between Workmen and Managements 
referred to Industrial Tribunal for Adjudication. 
மெண்டார்‌ பிரிண்டிங்‌ அண்ட்‌ லாஜிஸ்டிக்ஸ்‌ பிரைவேட்‌ 

லிமிடெட்‌, காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌ 

அரசாணை (ig) எம்‌ 586, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 

மேம்பாட்டு (3jQH துறை, 1 நவம்பர்‌ 2023, ஐப்பசி 15, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No. — II(2)/LWSD/1015/2023.—@\bs ஆணையின்‌ 
இணைப்பில்‌ குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக 
மெண்டார்‌ பிரிண்டிங்‌ அண்ட்‌ லாஜிஸ்டிக்ஸ்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌ 
நிர்வாகத்திற்கும்‌ பொது தொழிலாளர்‌ சங்கத்திற்குமிடையே 
(C.LT.U) தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கையை 
சென்னை, தொழிற்‌ தீர்ப்பாயத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 

1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)(6) பிரிவிலும்‌, 10(0(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு, இத்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ சென்னை, 
தொழிற்‌ தீர்ப்பாயத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


தொழிற்சங்கம்‌ 03.03.2023 முதல்‌ வேலை நிறுத்தம்‌ 
செய்து வந்த நிலையில்‌ தொழிலாளர்‌ துணை ஆணையர்‌ 
அலுவலக 10.03.2023 தேதியிட்ட ஏற்புடைய அறிவுரையில்‌ 
பணிக்கு திரும்ப தொழிலாளர்களும்‌, அவர்களின்‌ பணியிடை 
நீக்கத்தை விலக்கிக்கொண்டு பணி வழங்கிட நிர்வாகமும்‌ 
ஒப்புக்கொண்டுள்ள நிலையில்‌, நிர்வாகம்‌ கீழ்க்காணும்‌ 
பட்டியலில்‌ காணும்‌ 58 தொழிலாளர்களின்‌ தற்காலிக பணியிடை 
நீக்கம்‌ மற்றும்‌ ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதை 
ரத்து செய்து அனைத்து தொழிலாளர்களுக்கும்‌ மீண்டும்‌ பணி 
வழங்க வேண்டும்‌ மற்றும்‌ அவ்வாறு இதுநாள்வரை பணி 
வழங்காத நிர்வாகத்தின்‌ செயல்‌ சட்ட விரோத ஆலை மூடல்‌ 
ஆகும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கைகள்‌ நியாயம்தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


தொழிலாளர்களின்‌ பட்டியல்‌ 


தொழிலாளர்களின்‌ 
சாண்‌ 
91100005 


91100007 
91100015 . சரவணன்‌ 


யாகசுந்தரி 


G 
(900023 0.6 


91100060 
91100062 


676007. 
a 
| 8 | 
=a 


[Part II—Sec. 2 


91100093 |K. கிருஷ்ணன்‌ 
| 40 | 91000 தயாளன்‌ | 
91100111 16. கிருஷ்ணமூர்ச்‌ 

42 


P. ji 

| 4a ; 

ட [| 9008 Kom த தற 
| 48 | 91100098 நி.குணசேகான்‌ 
| 49 | 910003 |S. சணாத்‌ 
0 பூமணி 

ட% | 910063 |, செல்வம்‌ 


மேலும்‌, 1947-ஆம்‌ 


ஆண்டு 


நாளிலிருந்து மூன்று 
சென்னை, 


தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(28) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட 
தீர்ப்பு அளிக்குமாறு 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


மாதங்களுக்குள்‌ 
தொழிற்தீர்ப்பாயம்‌ 


Nov. 29, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


71 


Disputes between Workmen and Managements 
referred to Labour Courts for Adjudication 


அரசு விரைவு போக்குவரத்துக்‌ கழகம்‌ தமிழ்நாடு லிமிடெட்‌, 
சென்னை. 


[அரசானை (ig) எனம 559, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (MNS துறை, 25 அக்டோபர்‌ 2023, ஐப்பசி 08, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 

No.II(2)/LWSD/1016/2023.— 97% போக்குவரத்துக்‌ கழகம்‌ 
தமிழ்நாடு லிமிடெட்‌, என்ற  நிர்வாகத்திற்கும்‌, 
அரசு விரைவு போக்குவரத்துக்‌ கழக ஏஜடியு சி தொழிலாளர்கள்‌ 
சங்கம்‌, நாகர்கோவில்‌ என்ற தொழிற்‌ சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (1) (6) பிரிவிலும்‌, 10 (1) (6) 
பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 


சென்னை 


கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன 
தொழிற்தகராறு, திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 
தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. இ. சுப்பையா சூரியகுமார்‌, ஒட்டுநர்‌ உடன்‌ 
நடத்துநர்‌, (பணி எண்‌.38857) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ 
அலுவலக ஆணை எண்‌, 018864/டிஎல்‌6/அ.வி.போ.க./2019, 
நாள்‌.31.01.2022-ன்படி ஊதிய உயர்வினை மூன்று மாதத்திற்கு 
தொடர்விளைவுகளுடன்‌ தள்ளி வைத்த தண்டனையை ரத்து 
செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(28) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்‌ 
கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 


தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திருநெல்வேலி) 
லிமிடெட்‌., திருநெல்வேலி மண்டலம்‌, திருநெல்வேலி. 


[அரசாணை (ig) எனச்‌ 560, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (MS துறை, 25 அக்டோபர்‌ 2023, ஐப்பசி 08, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


11௦.1(2)/ப4/50/1017/2023.. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., திருநெல்வேலி 
திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும்‌, நெல்லை, சிதம்பரனார்‌, 
குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து எம்ப்ளாயீஸ்‌ யூனியன்‌, 
திருநெல்வேலி என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (1) (6) பிரிவிலும்‌, 10 0 (6 


மண்டலம்‌, 


பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 


கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன 
தொழிற்தகராறு, திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 
தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


மனுதாரர்‌ திரு. 1. ரத்தினகுமார்‌, ஒட்டுநர்‌ (பணி எண்‌. 
12162) என்பவருக்கு அலுவலக ஆணை எண்‌. டி1006/௪18/ஓநபி/ 
த.அ.போ.க./திலி/2017, நாள்‌. 16.07.2018-ன்படி நிர்வாகத்தால்‌ 
வழங்கபப்ட்டுள்ள வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன்‌ 
திரண்ட பயனுடன்‌ நான்கு வருடங்களுக்கு நிறுத்தி வைத்தும்‌ 
தற்காலிக வேலை நீக்க நாட்களை தகுதி வாய்ந்த விடுப்பாக 
வரைமுறைப்படுத்தியுள்ளதை ரத்து செய்து நிறுவன 
நிலையாணை பிரிவு 17(4(3)-ன்படி தற்காலிக வேலை நீக்க 
காலத்தில்‌ இருந்த காலத்தை பணி நாட்களாக கருதி உத்தரவிட 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 107A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (மதுரை) லிமிடெட்‌., 
திண்டுக்கல்‌ மண்டலம்‌. 
அரசானை (ig) எனச்‌ 561, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (02)த்‌ துறை, 25 அக்டோபர்‌ 2023, ஐப்பசி 05, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


110.(2)/4//50/10182023.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, (மதுரை லிமிடெட்‌, திண்டுக்கல்‌ மண்டலம்‌ 
என்ற நிர்வாகத்திற்கும்‌, தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழக தொழிலாளர்‌ பாதுகாப்பு பேரவை, மதுரை என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருச்சி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்ககாக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு 
தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (1)(c) 
பிரிவிலும்‌, 10(1)(6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருச்சி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


திரு. 1. நாகராஜன்‌ (பணி எண்‌.55825) என்ற ஒட்டுநருக்கு 
வருடாந்திர ஊதிய உயர்வு இரண்டு வருடம்‌ அதன்‌ திரண்ட, 
பயன்களுடன்‌ நிறுத்தம்‌ செய்தும்‌, தற்காலிக வேலைநீக்கத்தில்‌ 
இருந்த 3 மூன்று (17.02.2024 முதல்‌ 19.02.2014) நாட்களை 
தகுதிக்குட்பட்ட விடுப்பாக கருதி செய்துள்ள சது:௭2.1828, 
நாள்‌.15.10.2014 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


2 TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part II—Sec. 2 
மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 

சட்டத்தின்‌ 10(28) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, மதுரை, தொழிலாளர்‌ 

பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 

தீர்ப்பு அளிக்குமாறு திருச்சி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ ஆணையிடுகிறார்‌. 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (மதுரை) லிமிடெட்‌., 
மதுரை. 


[அரசானை (ig) எனம 564, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (1S துறை, 25 அக்டோபர்‌ 2023, ஐப்பசி 08, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


10.(29///50/1019/2023.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, மூதுரை லிட்‌, மதுரை என்ற நிர்வாகத்திற்கும்‌, 
அரசு போக்குவரத்து மதுரை தொழிலாளர்‌ சங்கம்‌, மதுரை என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ மதுரை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்ககாக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌ 1947-ஆம்‌ ஆண்டு 
தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (1)6) 
பிரிவிலும்‌, 10(1)(d) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, மதுரை, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


திரு. 1. 6 மணிகண்டன்‌ (DR 12196 என்ற ஒட்டுநரின்‌ 
வருடாந்திர ஊதிய உயர்வை இரண்டு ஆண்டு காலத்திற்கு 
அதன்‌ திரண்ட பயனுடன்‌ (W.C. Effect) நிறுத்தம்‌ செய்தும்‌, 
தற்காலிக வேலை நீக்கத்தில்‌ இருந்த (13.03.2020 முதல்‌ 
11.04.2020) வரையிலான காலத்தை தகுதியுள்ள விடுப்பாக 


கருதி வழங்கிய உத்தரவு எண்‌.ஒநது/04/மந/1251, 
நாள்‌. 16.01.2021 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதா? 


ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 
சட்டத்தின்‌ 


1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
1028 பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு, மதுரை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


[அரசாணை (ig) ster 581, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (Ys துறை, 31 அக்டோபர்‌ 2023, ஐப்பசி 74, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


11௦.॥(2)/ப//50/1020/2023.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, மூதுரை லிட்‌, மதுரை என்ற நிர்வாகத்திற்கும்‌, 
அரசு போக்குவரத்து மதுரை தொழிலாளர்‌ சங்கம்‌, மதுரை என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ மதுரை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்ககாக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌ 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (16) 
பிரிவிலும்‌, 10(1)(d) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 


எழுவினா 


திரு. C. தெய்வம்‌ (பணி எண்‌. DR 12126 என்ற முதுநிலை 
ஒட்டுநரின்‌ வருடாந்திர ஊதிய உயர்வை இரண்டு ஆண்டு 
காலத்திற்கு அதன்‌ திரண்ட பயனுடன்‌ (W.C. 617600 நிறுத்தம்‌ 
செய்தும்‌, தற்காலிக வேலைந்க்கத்தில்‌ இருந்த 04.06.2019 
முதல்‌ 03.07.2019 வரையிலான காலத்தை தகுதியுள்ள 
விடுப்பாக கருதி வழங்கிய உத்தரவு எண்‌. ஒநது/01/எந/ 
DR/3475, நாள்‌. 31.01.2020 நாளிட்ட உத்தரவினை ரத்து 
செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானதா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 


சட்டத்தின்‌ 


1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
1023 பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு, மதுரை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


[அரசானை (ig) என்‌ 582, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (5 துறை, 31 அக்டோபர்‌ 2023, ஐப்பசி 14, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024./ 


110.(2)/47/50/1021/2023.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, மூதுரை லிட்‌, மதுரை என்ற நிர்வாகத்திற்கும்‌, 
அரசு போக்குவரத்து மதுரை தொழிலாளர்‌ சங்கம்‌, மதுரை என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ மதுரை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்ககாக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌ 1947-ஆம்‌ ஆண்டு 
தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (1)(c) 
பிரிவிலும்‌, 10(1)(9) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, மதுரை, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


திரு. M. ராமசந்திரன்‌ (பணி எண்‌. DR 16470 ஒட்டுநருக்கு 
நிர்வாகம்‌ அடுத்தகட்ட வருடாந்திர ஊதிய உயர்வினை இரண்டு 
ஆண்டு காலத்திற்கு அதன்‌ திரண்ட பயனுடன்‌ நிறுத்தம்‌ 
செய்தும்‌, பேருந்தின்‌ சேதாரத்தொகையில்‌ ரூ. 1000/-ஐ 
சம்பளத்திலிருந்து இரண்டு தவனை முறையில்‌ பிடித்தம்‌ 
செய்தும்‌, தற்காலிக வேலை நீக்கத்தில்‌ இருந்த 05.03.2021 
முதல்‌ 03.04.2021 வரையிலான நாட்களை சம்பளமில்லாத 
விடுப்பாக கருதி வழங்கிய ஒநது/4/புற/௩/4121, நாள்‌. 
12.08.2021 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
1028) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
மதுரை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


Nov. 29, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


713 


[a erensor (ig) stor 583, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (Ys துறை, 31 அக்டோபர்‌ 2023, ஐப்பசி 14, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


11௦.॥(2)/ப//50/1022/2023.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
மதுரை லிட்‌, மதுரை என்ற நிர்வாகத்திற்கும்‌, 
அரசு போக்குவரத்து மதுரை தொழிலாளர்‌ சங்கம்‌, மதுரை என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ மதுரை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்ககாக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌ 1947-ஆம்‌ ஆண்டு 
தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (1)(c) 
பிரிவிலும்‌, 10(1)(d) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, மதுரை, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


கழகம்‌, 


எழுவினா 
திரு. 14. ஜெயசந்திரன்‌, (பணி எண்‌. CR 14848) என்ற 
முதுநிலை நடத்துனரின்‌ வருடாந்திர ஊதிய உயர்வை இரண்டு 
ஆண்டு காலத்திற்கு அதன்‌ திரண்ட பயனுடன்‌ (W.C. Effect) 


நிறுத்தம்‌ செய்தும்‌, தற்காலிக வேலைநீக்கத்தில்‌ இருந்த 
27.02.2020 முதல்‌ 27.03.2020 வரையிலான காலத்தை 
தகுதியுள்ள  விடுப்பாக கருதி வழங்கிய உத்தரவு 
எண்‌. ஒநது/1/திபு;2562, நாள்‌. 19.12.2020 நாளிட்ட 


உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானதா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
102) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
மதுரை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


புரோவெண்டாஸ்‌ லைப்சயின்ஸ்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌, 
செங்கல்பட்டு மாவட்டம்‌. 
அரசானை (ig) எம்‌ 578, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (23H துறை, 31 அக்டோபர்‌ 2023, ஐப்பசி 74, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No.II(2YLWSD/1023/2023.@l5s5 ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, செங்கல்பட்டு மாவட்டம்‌, 
புரோவெண்டாஸ்‌ லைப்சயின்ஸ்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌ 
நிர்வாகத்திற்கும்‌ மெட்ராஸ்‌ மெட்ரோ லேபர்‌ யூனியனுக்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌ 

மேற்சொன்ன தொழிற்‌ தகராறில்‌ உள்ள கோரிக்கைகயை 
காஞ்சிபுரம்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌ 


1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ XIVA947 10(1)(c) பிரிவிலும்‌, 10(7(0) பிரிவின்‌ 
வரம்பு நிரந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு, இத்தகராறை கீழ்கண்ட எழுவினாவுடன்‌ காஞ்சிபுரம்‌, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


“திரு. 14. எட்டியப்பன்‌, திரு. 14. கோகுலன்‌ மற்றும்‌ 
திரு. P. இராசேந்திரன்‌ ஆகிய தொழிலாளர்களை இமாச்சல 
பிரதேசத்தில்‌ உள்ள C&D என்று குழும தொழிற்கூடத்திற்கு 
08.02.2021 முதல்‌ இடமாற்றம்‌ செய்யப்பட்டது சட்டவிரோதம்‌ 
என்பதால்‌ அதனை ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10(2A) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
காஞ்சிபுரம்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


சாய்மிர்ரா இன்னோபார்ம்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌, 


[அரசானை (ig) என்‌ 579, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திரன்‌ 
மேம்பாட்டு (32)த்‌ துறை, 31 அக்டோபர்‌ 2023, ஐப்பசி 74, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


Noll(2/LWSD/1024/2023.@lhs5 ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, சாய்மிர்ரா இன்னோபார்ம்‌ 
பிரைவேட்‌ லிமிடெட்‌ நிர்வாகத்திற்கும்‌ ஜனநாயக தொழிலாளர்‌ 
சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும்‌ மேற்சொன்ன தொழிற்‌ தகராறில்‌ உள்ள 
கோரிக்கைகளை சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌ 


1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ XIVA947 10(0(0) பிரிவிலும்‌, 10(7(0) பிரிவின்‌ 
வரம்பு நிரந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு, இத்தகராறை கீழ்காணும்‌ எழுவினாவுடன்‌ சென்னை 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினாக்கள்‌ 
கோரிக்கை எண்‌. 1 


மனுதாரர்‌ சங்கத்தின்‌ உறுப்பினர்‌ திரு. ௩. மோகனுக்கு 
08.08.2020 அன்று தண்டனையாக 18 மாதங்கள்‌, மாதம்‌ 
ரூ. 5000/- என ரூ.90,000/- சம்பளம்‌ பிடித்தம்‌ என்கிற 
தண்டனையை திரு. 6, மோகனுக்கு வழங்கப்பட்ட மாதம்‌ 
ரூ. 1000/- வீதம்‌ 18 மாதங்களுக்கு ரூ. 18,000/- சம்பளத்தில்‌ 
பிடித்தம்‌ என தண்டனையாக குறைக்க வேண்டும்‌ என 
மனுதாரர்‌ சங்கம்‌ தரப்பில்‌ கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நியாயம்‌ 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌, 2 


மனுதாரர்‌ சங்க உறுப்பினர்‌ ௩, ராமதாஸ்‌ பிரிண்டிங்‌ 
செக்கிங்‌ பணியில்‌ அலட்சியம்‌, மனித மணிநேரம்‌ நஷ்டம்‌, 
உற்பத்தியில்‌ நஷ்டம்‌ ஆகிய காரணங்களைச்‌ சொல்லி 
07.12.2020 அன்று தண்டனை வழங்கி மனுதாரருக்கு 01.02.2022 
முதல்‌ 4 மாதங்களுக்கு ரூ. 20,000 சம்பளம்‌ பிடித்தம்‌ என்ற 
நிர்வாகத்தின்‌ முடிவை கைவிடுமாறு மனுதாரர்‌ சங்கம்‌ தரப்பில்‌ 
கேட்டுக்‌ கொள்ளப்பட்டுள்ளது நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947- ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10(2A) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


714 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


கோத்ரேஜ்‌ அண்டு பாய்ஸ்‌, மேனுபேக்சரிங்‌ கம்பெனி லிமிடெட்‌. 


அரசானை (ig) எம்‌ 587, தொழிலாசார்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (32த்‌ துறை, 01 நவம்பர்‌ 2023, ஐப்பசி 15, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No.II(2YLWSD/1025/2023.@lhs5 ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக கோத்ரேஜ்‌ அண்டு பாய்ஸ்‌ 
மேனுபேக்சரிங்‌ கம்பெனி லிமிடெட்‌ நிர்வாகத்திற்கும்‌ ஒன்றுபட்ட 
தொழிலாளர்‌ கூட்டமைப்புக்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌. 

மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கையை 
சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்ப்பிற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 


1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ %14/1947 10(0(0) பிரிவிலும்‌, 10(7(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 


கொண்டு, இத்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ சென்னை 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்ப்பிற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ சங்க தொழிலாளர்களுக்கு 2016-2017 ஆம்‌ 
ஆண்டிற்கு 20 சதவீதம்‌ போனஸ்‌ மற்றும்‌ கருணைத்‌ தொகை 
ரூ. 10,000/- வழங்கிட எதிர்மனுதாரர்‌ நிர்வாகத்திடம்‌ பேசி 
சுமூக தீர்வு காண வேண்டுமென மனுதாரர்‌ சங்கம்‌ தரப்பில்‌ 
கேட்டுக்‌ கொள்ளப்பட்டுள்ளது நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10(2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்‌ கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


குமார்‌ ஜயந்த்‌, 


அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளா்‌. 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


